GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd. No . TN /CCN / 467 / 2009- 11 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMI 


ENTO 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTHA 


ALONET 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 47 ] 


CHENNAI, WEDNESDAY , DECEMBER 2 , 2009 

Karthigai 16 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


General Construction Circle , Salem - Establishment of Proposed /Programmed 

sub -stations to meet out the Additional Demand for the year 2009 -2010 
and subsequent year 


54 -57 


DTP _ VI-3 (b ) (47 ) — 1 


[ 53 ] 


54 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3 (b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY BOARD 
GENERAL CONSTRUCTION CIRCLE , SALEM . 


Establishment of Proposed /Programmed Sub - stations to meet out the Additional Demand 

for the year 2009 - 2010 and subsequent year . 
[Published as per Sections 164 and 68 of Electricity Supply Act, (2003).] 

(Lr. No . SE /GCC / SLM / AEC /F . Press / D .No. 378 / 2009.) 


(2 ) 


( 4 ) 


No. VI-3 (b )/27 /2009 . 

It is hereby notified that the following transmission lines are proposed to be constructed during the year 2009 - 2010 and 
subsequent year for which sanction has been accorded by the Tamil Nadu Electricity Board for augmenting the power 
supply : 
Sl. No. Details of EHT Authority Estimate cost 

Salient 

Benefits . 
line 

in Lakhs 

features 
(1) 

( 5 ) 

(6 ) 
Replacement of 

BP . No. 177 , 55 . 94 Erection of 110 KV To improve the 
Old Dog Conductor 11 - 12 - 2002 . 

line for route length transmission Network 
with panther (ACSR ) 

of 22 KM . 

and enhance the 
in the 110 KV 

system stability . 
Singarapet - Arni 

feeder Loc . 1 to 70 
Replacement of 

BP . No . 177 , 55 .94 Erection of 110 KV 
Old Dog conductor 11- 12 - 2002 . 

line for a route 
with panther ACSR 

length of 22 KM . 
in the 110 KV 
Singarapet - Arani-11 

feeder Loc. 1 to 70 
Replacement of 

BP . No . 109, 229.91 Erection of 110 KV 
conductor and towers 03-03-2008 . 

SC line on DC 
in the existing 110 KV 

towers for a route 
Hosur - Kempatty line 

length of 10 KM . 
on SC towers by 
110 KV SC Line on 
DC tower with panther 

conductor 
Conversion of a portion BP . No . 17 , 105 . 34 Erection of 110KV 
of existing 110KV 14 -01- 2008 . 

DC line for a route 
Thiruvalam 

length of 3 .916 KM . 
-Mosur line with 
Leopard Conductor 
into DC line on 
DC tower 
( From Loc . 1 to 13) 

with panther conductor 
Conversion of a protion BP . No. 17 , 780 . 10 Erection of 110KV SC 
of existing 110KV 14 -01- 2008 . 

line on DC towers 
Thiruvalam - Mosur line 

for a route length 
with Leopard conductor 

of 35 . 108 KM . 
into SC line on DC 
tower (From 
Loc .13 to 132 ) with 
panther conductor 


5 


Do . 


Dec . 2 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


55 


Sl. No. 


Details of EHT 

line 


Authority 


Benefits . 


Estimate cost 

in Lakhs 


Salient 
features 

(5 ) 


(1) 


(2 ) 


(3 ) 


(4 ) 


(6 ) 


604 .45 


BP .No .110 , 
03 -03 - 2008 


Replacement of 

conductor and 
towers in the existing 
110KV Thiruvalam 
Kaveripakkam line 
on SC tower by 110KV 
SC line on DC tower 
with panther conductor 


Erection of 

110KV SC 
line on DC 
towers for a route 
length of 27.203 KM . 


To improve the 

transmission Network 
and enhance the 
system stability . 


13.69 


Do . 


BP .No. 110 , 
03 -03 - 2008 


Erection of 

110KV DC 
line on DC 
towers for a 
route lenght 
of 0 .509 KM . 


Replacement of 

conductor and towers 
in the existing 110KV 
DC LILO line to 
SIPCOT (Ranipet) 
110KV SS in the 
110KV Thiruvalam 
Kaveripakkam line 
on DC tower by 
110KV DC line DC 
tower with panther 
conductor. 


8 


17629 .92 


BP .No. 64, 
15 -07 - 2009 


Erection of 400KV 
DC line on DC tower 
from MTPS to Arasur 
400KV SS . 


Erection of 

400KV DC 
line on DC 
tower for a 
route length 
of 140 KM . 


9 


12592 .80 


BP .No. 64 , 
15 - 07 -2009 


Erection of 400KV 
DC line on DC tower 
from MTPS to 
Singarapet 400KV SS . 


Erection of 

400KV DC 
line on DC 
tower for a 
route length 
of 100 KM . 


10 


446 . 184 


BP .No . 64 , 
15 - 07 - 2009 


Erection of 230KV 
multi circuit for 4 
feeder from MTPP 
Stage - Ill end upto 
common point and 
conversion of single 
circuit line of MTPS 
- MTPH (Mettur 
Tunnel Power House ) 
line to Double circuit 
from Loc . 9 to 21 for 
accommodating 
the MTPS Stage III 
pallakkapalayam 
230KV SS . 


Erection of 

230KV Multi 
circuit for 4 
feeders for a 
route length 
of 2 KM and 
conversion of 
SC line to DC 
line of MTPS 
- MTPH . 


Any person interested may make representation on the above schemes within two months from the date of issue 
of this publication to the undersigned as per Sections 164 and 68 of the Electricity supply Act, 2003 . 


Salem - 14 , 
14th September 2009 . 


ER. M . PLANIYANDI, 
Superintending Engineer, 
General Construction Circle . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 
பொதுக் கட்டுமான வட்டம் , சேலம் . 


2009 - 2010 மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவ இருக்கும் மின்பாதைகள் பற்றிய இவ்வறிக்கை 2003 - ம் ஆண்டு மின்சாரம் 
( வழங்குதல் ) சட்டம் பிரிவு 164 மற்றும் 68 - ன்கீழ் பொது மக்களின் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 

கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை சீராக்கவும் மின் இழப்பை குறைப்பதற்காகவும் கீழ்க்கண்ட 
இடங்களில் மின்பாதைகளை 2009 - 2010ஆம் ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவுவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் 
ஒப்புதல் வழங்கியுள்ளது : -- 


பயன்கள். 


வரிசை 
எண் . 


உயரழுத்த மின்பாதை 

விவரம் . 


மின்வாரிய 
ஆணை . 


மொத்த 
மதிப்பீடு . 


முக்கிய 
அம்சங்கள் . 

( 5 ) 


15 


சிங்காரபேட்டையிலிருந்து ஆரணி 

ஆ . எண் 117 , 

55 .94 22 கி . மீ . தூரம் மின்தொடர் 
மின்பாதை - 1 வரை உள்ள பழைய 

நாள் 11 - 12 - 2002 இலட்சம் 110 கி . வோ . அமைப்பை 
டாக் மின்கம்பிகளை மாற்றி புதிய 

மின்பாதை மேம்படுத்தவும் 
பேந்தர் மின்கம்பி 110 கி . வோ . 

அமைத்தல் மின்சார கட்ட 
மின்கம்பி பாதை அமைத்தல் . 

மைப்பை உறுதி 

செய்யவும் பயன்படும் . 
சிங்காரபேட்டை முதல் ஆரணி || 

ஆ . எண் 117 , 55 .94 22 கி . மீ . தூரம் Do. 
மின்பாதை வரை உள்ள பழைய 

நாள் 11 - 12 - 2002 இலட்சம் 110 கி . வோ 
டாக் மின்கம்பிகளை மாற்றி புதிய 

மின்பாதை 
பேந்தர் மின்கம்பிகளை அமைத்தல் . 

அமைத்தல் 
ஒசூர் - கெம்பட்டி இடையேயான பழைய 

ஆ . எண் 109, 229. 91 10 கி . மீ . தூரம் 

Do . 
மின்கம்பி மற்றும் மின் கம்பங்களை நாள் 03 - 03 - 2008 இலட்சம் இரட்டைச்சுற்று 
மாற்றி புதிய 110 கி . வோ . இரட்டைச் 

மின்கம்பங்களில் 
சுற்று மின் கம்பங்களில் ஒற்றைச் 

ஒற்றைச்சுற்று 
சுற்று மின்பாதை அமைத்தல் . 

மின்பாதை 

அமைத்தல் . 
திருவளம் - மோசூர் மின்பாதையில் மின்கம்ப ஆ . எண் 17 , 105.34 | 3. 916 கி . மீ . 

Do. 
எண் 1 முதல் 13 வரையில் உள்ள நாள் 14 - 01 - 2008 இலட்சம் தூரம் இரட்டைச் 
மின் பாதையை இரட்டைச்சுற்று 

சுற்று மின் பாதை 
மின்கம்பங்களாக மாற்றி இரட்டைச்சுற்று 

அமைத்தல் . 
மின்பாதையை பேந்தர் மின்கம்பி மூலம் 

அமைத்தல் . 
திருவளம் - மோசூர் மின்பாதையில் மின்கம்ப ஆ . எண் 17 , 780 .10 | 35 .108 கி . மீ . 
எண் 13 முதல் 132 வரையில் உள்ள நாள் 14 - 01 - 2008 இலட்சம் தூரம் இரட்டைச் 
மின் பாதையை இரட்டைச்சுற்று 

சுற்று மின் பாதை 
மின்கம்பங்களாக மாற்றி இரட்டைச்சுற்று 

அமைத்தல் . 
மின்பாதையை பேந்தர் மின்கம்பி மூலம் 

அமைத்தல் . 
தற்போது உள்ள திருவளம் - காவேரிபாக்கம் ஆ . எண் 110 , 604. 45 27 . 203 கி . மீ . 
ஒற்றைச்சுற்று மின்பாதையில் 

நாள் 03 - 03 - 2008 இலட்சம் 110 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின்கம்பம் அமைத்து 

மின் பாதை 
ஒற்றைச்சுற்று மின்பாதையை பேந்தர் 

அமைத்தல் . 
மின்கம்பி கொண்டு மாற்றி அமைத்தல் . 
திருவளம் - காவேரிபாக்கம் மின்பாதையிலிருந்து ஆ . எண் 110 , 13 .69 ) 0 .509 கி . மீ . 
சிப்காட் (ராணிபேட்டை ) 110 கி . வோ . நாள் 03 - 03 - 2008 இலட்சம் தூரம் 110 கி . வோ . 
மின்நிலையத்திற்கு செல்லும் உள் வெளி 

இரட்டைச் சுற்று 
மின்பாதைக்கு மின்கம்பம் மற்றும் 

மின்பாதை 
பேந்தர் மின்கம்பி மாற்றி அமைத்தல் . 

அமைத்தல் . 
மேட்டூர் அனல் மின் நிலையத்திலிருந்து 

ஆ . எண் 64 , 17629.92 140 கி . மீ . தூரம் Do . 
அரசூர் 400 கி . வோ . துணைமின் 

நாள் 15 - 07 - 2009 இலட்சம் 400 கி . வோ . 
நிலையம் வரை 400 கி . வோ . இரட்டைச் 

இரட்டைச்சுற்று 
சுற்று மின்பாதை அமைத்தல் . 

மின்பாதை 
அமைத்தல் 


7 


Dec . 2 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


57 


பயன்கள் . 


வரிசை 
எண் . 


உயரழுத்த மின்பாதை 

விவரம் . 
( 2 ) 


மின்வாரிய 
ஆணை . 


மொத்த 
மதிப்பீடு . 


முக்கிய 
அம்சங்கள் . 


( 3) 


(5 ) 


மேட்டூர் அனல் மின்நிலையத்திலிருந்து ஆ .எண் 64 , 
சிங்காரப்பேட்டை 400 கி . வோ . துணைமின் நாள் 15 - 07 - 2009 
நிலையத்திற்கு 400 கி . வோ . இரட்டைச் 
சுற்று மின்பாதை அமைத்தல் . 


12592 .80 100 கி . மீ . தூரம் மின்தொடர் 
இலட்சம் 400கி . வோ . அமைப்பை 

இரட்டைச்சுற்று மேம்படுத்தவும் 
மின்பாதை மின்சார கட்ட 
அமைத்தல் . மைப்பை உறுதி 

செய்யவும் பயன்படும் . 
446 .184 2 கி .மீ . தூர 
இலட்சம் 230 கி . வோ . 

பல்வகை 
மின்சுற்றுகளை 
அமைத்து 4 வழி 
மின்பாதை 
அமைத்தல் . 


மேட்டூர் அனல் மின்நிலையம் ஸ்டேஜ் - III- ஆ . எண் 64 , 
யிலிருந்து பொது இடம் வரை நான்கு நாள் 15 - 07 - 2009 
வழிப் பாதையை ( மல்டி சர்கியூட் ) 
230 கி . வோ . மின்பாதையில் அமைத்தல் மற்றும் 
மேட்டூர் அனல் மின்நிலையத்திலிருந்து 
மேட்டூர் புனல் மின்நிலையம் வரை உள்ள 
மின்கம்ப எண் 9 முதல் 21 வரை 
இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்து 
அதன்மூலம் மேட்டூர் அனல் மின்நிலையம் 
ஸ்டோஜ் - III - லிருந்து பல்லக்காபாளையம் 230 
துணை மின்நிலையத்திற்கு அனுப்புதல் . 


Do. 


மேற்காணப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட 
நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ஆம் ஆண்டு மின்சாரம் வழங்குதல் 164 மற்றும் 
68 - ன்படி முறையிட வேண்டப்படுகிறது . 


சேலம் - 14 , 
2009 செப்டம்பர் 14 . 


ER . M . PALANIYANDI , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


